




















































































































19 


காதுகளில்‌ தொங்குகின்றன. அவை விலை. மதிப்‌. 
பற்ற மணிகளால்‌ இழைக்கப்பட்டவை போல்‌. 
தோற்றமளிக்கின்றன. பலதிறப்பட்ட வேலைப்‌ 
பாடுகள்‌ அமைந்த அணிகலன்கள்‌ கழுத்தை 
அலங்கரிக்கின்றன. இவையன்றி வளையல்கள்‌, 
கடகங்கள்‌; கணையாழிகள்‌ ஆகியனவும்‌ காணப்படு 
கின்றன. கணையாழி 
கள்‌ வலக்‌ கையில்‌ 
உள்ளன. ஓன்று 
சு ண்டு விரலிலும்‌, 
மற்றொன்று கட்டை 
விரலிலுமாக உள்‌ 
ளன. அவள்‌ அணித்‌ 
துள்ள மேலாடை 
கள்‌ இரண்டில்‌ 
ஒன்று இடைடயில்‌ 
நெகிழ்ந்த வண்ணம்‌ 
கட்ட ப்பட்டி ௬ப்பதா 
கத்‌ தோன்றுகிறது. 
மற்றொன்று தோளைச்‌ 
சுற்றி ஒய்யாரமாகப்‌ 
ஊஊ போட்டிருப்பது 
.. வலத்தூண்‌ ஓவியம்‌ போலக்‌ காணப்படு 
கின்றது, ஆடைகளின்‌ அமைப்பு, ஒழுங்கு, மடிப்பு 
ஆகியவற்றை ஓவியன்‌ : , நேர்த்தியாக அழகு 
இபாருந்த அமைத்துள்ளான்‌. ;௦ க கல்கி 
இடத்தாணில்‌ தீட்டப்பட்டுள்ள மற்றொரு 
நடிகையின்‌ ஓவியம்‌ சிறப்பாக அமைத்துள்ளது. 
அது வலத்தூணில்‌ உள்ள நடிகையின்‌ ஓவியத்தை. 





412] 


விட அழகுற அமைந்துள்ளது என்றே சொல்ல! 
வேண்டும்‌. இப்பெண்ணின்‌ தலையலங்காரம்‌ முற்‌ 
நிலும்‌ மாறுபட்ட தாகக்‌ காணப்படுகின்றது. எனி 
னும்‌ பிற அணிகள்‌, ஆடைகள்‌ ஆகியவற்றில்‌ 
வேறுபாடு ஒன்றும்‌ காணப்படவில்லை. இவ்விரு. 
நடன மாதர்களின்‌ ஓவியங்களிலும்‌ -மூக்கணி 
காணப்படவில்லை. 


வலத்‌ தூணின்‌ 
உட்புறத்தில்‌ அர 
சன்‌ அரசியரின்‌ 
ஓவியங்கள்‌ தீட்டப்‌ 
பட்டுள்‌ ளன. 
அவை மார்பு 
வரையில்‌ உள்ள 
ஓவியங்களாக ேே வ 
உள்ளன. அரசன்‌ 
விலை மதிப்பற்ற 
மாணிக்கங்கள்‌ 
பதிக்கப்‌ பெற்ற 
முடியினை அணிநீ 
திருப்பதாகத்‌. 
தேதோன்றுகிறது.! ' 
காதில்‌ .குண்டலங்‌ . இடத்தாண்‌ ஓவியம்‌ _ 
களும்‌, கழுத்தில்‌ மணியாரங்களும்‌ காணப்படுகின்‌ 
றன. அவன்‌ கண்கவர்‌ வனப்புடையவனாகத்‌ தோற்‌ 
றமளிக்கிறான்‌. அவன்‌ அருகிலுள்ள அரசியாரின்‌ 
கூந்தல்‌ ஒருவகையான முடியிட்டு அலங்கரித்திருப்‌ 
பதாகக்‌ காணப்படுகிறது. , ஞ்ச 

























































































